வாய்மையே 
வெல்லும் 


தமிழ்நாடு அரசு 

2020 


[ Regd.No. TNICCN/ 467/ 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
(விலை : ரூ .1.60 காசு . 


டு 


அர 


தமிழ்நாடு அரசிதழ் 


தமி 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


எண் 43 ] 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 21 , 2020 
ஐப்பசி 5 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 137 (1)-ன் கீழ் 

சங்கங்களின் பதிவினை ரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
நெ.இ. 1979. கடலூர் மாவட்டம் , சிதம்பரம் வட்டம் , சிதம்பரத்தில் உள்ள சிதம்பரம் நடராஜா கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி 

மற்றும் விற்பனை சங்கம் லிட் 

ரு.க. எண் . 4678 / 2019 / இ 
கடலூர் மாவட்டம் , சிதம்பரம் வட்டம் , சிதம்பரத்தில் உள்ள சிதம்பரம் நடராஜா கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் 
விற்பனை சங்கம் லிட் நெ . இ . 1979 - ஐ 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 137(1)-ன் கீழ் 
சங்கத்தின் நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றம் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந.க.எண் . 4678/2019/ இ , 
நாள் 19-05-2020 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
கடலூர், 

அ . காமராஜ், 
2020 , செப்டம்பர் 19 . 

உதவி இயக்குநர், 
கைத்தறி மற்றும் துணிநூல் துறை . 


1983 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் , பிரிவு 137 ( 2 )(b )- ன் கீழ் 
கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
MS 1224. தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள குப்பிநாயக்கன்பட்டி . 

(ந.க. எண் . 420/ 2020 / இ 4) 
தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள MS 1224 குப்பிநாயக்கன்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2)(b) - ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ), தேனி 2020 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138( 1)-ன் கீழ் துணைப்பதிவாளர்(பால்வளம் ) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

TID 148 , தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள பாலகிருஷ்ணாபுரம் . 

(ந.க. எண் . 421 /2020/ இ 4) 
தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள TID 148 பாலகிருஷ்ணாபுரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(a )- ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ), தேனி 2020 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 (1 )-ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல்) தேனி, இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


[ 1 ] 


DTP - VI - 1 ( T - Sup . )43-1 


2 


TID 176. தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள வீரபாண்டி . 

(ந.க. எண் . 422 /2020 / இ 4) 
தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள TID 176 வீரபாண்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ), தேனி 2020 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 ( 1 )-ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
TID 430. தேனி மாவட்டம் , பெரியகுளம் வட்டத்திலுள்ள மஞ்சளார் அணை ( அ.ம ) 

(ந.க. எண் . 423 /2020 / இ 4) 
தேனி மாவட்டம் , பெரியகுளம் வட்டத்திலுள்ள TID 430 மஞ்சளார் அணை ( அ.ம ) பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2) ( a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ) , தேனி 2020 - ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 (1 )-ன் 
கீழ் துணைப்பதிவாளர்(பால்வளம் ) அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் 
அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

TID 52. தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள பள்ளபட்டி அம்பேத்கார் . 

(ந.க. எண் . 424 / 2020 / இ 4 ) 
தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள TID 52 பள்ளபட்டி அம்பேத்கார் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) , தேனி 2020 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138( 1 )-ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

DD 343. தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள வீரபாண்டி . 

(ந.க. எண் . 426 /2020 / இ 4) 
தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள DD 343 வீரபாண்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ), தேனி 2020 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 (1 )-ன் கீழ் துணைப்பதிவாளர்(பால்வளம் ) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

TID 296. தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள பங்களாபட்டி தெற்கு . 


ரு.க. எண் . 428 / 2020/ இ 4) 


தேனி மாவட்டம் , தேனி வட்டத்திலுள்ள TID 296 பங்களாபட்டி தெற்கு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2) ( a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) , தேனி 2020 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 ( 1 )-ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

TID B. தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள தெப்பம்பட்டி , 

(ந.க. எண் . 429/ 2020 / இ 4 ) 
தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள TID 13 தெப்பம்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2) ( a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ), தேனி 2020- ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 (1)-ன் கீழ் துணைப்பதிவாளர்(பால்வளம் ) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


TID 371. தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள ஆசாரிபட்டி , 


(ந.க. எண் . 430 /2020/ இ 4 ) 
தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள TID 371 ஆசாரிபட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ), தேனி 2020 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 ( 1) -ன் கீழ் துணைப்பதிவாளர்(பால்வளம் ) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


3 


MS 1560. தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள T ராஜகோபாலன்பட்டி . 


(ந.க. எண் . 431 / 2020/ இ 4 ) 


தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள MS 1560 | ராஜகோபாலன்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2) (a) - ன் கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ) , தேனி 2020 - ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 ( 1 ன் 
கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) தேனி, இச்சங்கத்தின் 
அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். 
TID 289. தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள ஆசாரிபட்டி ஆதிதிராவிடர் காலனி . 

(ந.க. எண் . 432 /2020/ இ 4 ) 
தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள TID 289 ஆசாரிபட்டி ஆதிதிராவிடர் காலனி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2 )( a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ), தேனி 2020 - ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 ( 1)-ன் 
கீழ் துணைப்பதிவாளர்(பால்வளம் ) அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) தேனி, இச்சங்கத்தின் 
அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

TID 106. தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள மொட்டனூத்து . 


(ந.க. எண் , 433/ 2020/ இ 4) 


தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள TID 106 மொட்டனூத்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ), தேனி 2020 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 (1 )-ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) 
ஆலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
TID 228. தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள ரோசானப்பட்டி அண்ணாநகர் . 

(ந.க. எண் . 434/ 2020 / இ 4) 
தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள TID 228 ரோசானப்பட்டி அண்ணாநகர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(a )- ன் கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ) , தேனி 2020 - ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 (1 )-ன் 
கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் 
அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

MS 1539. தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள K மாலைப்பட்டி 

(ந.க. எண் . 435 / 2020/ இ 4) 
தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள MS 1539K . மாலைப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137( 2 )( a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) , தேனி 2020 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 ( 1)-ன் கீழ் துணைப்பதிவாளர்(பால்வளம் ) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
TID 399. தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள பாலூத்து மேற்கு தெரு . 

(ந.க. எண் . 436 /2020/ இ 4) 
தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள TID 399 பாலூத்து மேற்கு தெரு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) (b ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ) , தேனி 2020 - ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 ( 1 )-ன் 
கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) தேனி, இச்சங்கத்தின் 
அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

MS 1029. தேனி மாவட்டம் , போடிநாயக்கனூர் வட்டத்திலுள்ள பண்ணைத்தோப்பு . 


(ந.க , எண் . 438/ 2020/ இ 4) 


தேனி மாவட்டம் , போடிநாயக்கனூர் வட்டத்திலுள்ள MS 1029 பண்ணைத்தோப்பு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( b ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ) , தேனி 2020 - ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 (1 )-ன் 
கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் 
அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


4 


MS 917. தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள கதிர்நரசிங்காபுரம் . 

( ரு.க. எண் . 437/ 2020/ இ 4) 
தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள MS 917 கதிர்நரசிங்காபுரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) (a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) , தேனி 2020 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 ( 1)-ன் கீழ் துணைப்பதிவாளர்(பால்வளம் ) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

TID 108. தேனி மாவட்டம் , போடிநாயக்கனூர் வட்டத்திலுள்ள B மீனாட்சிபுரம் . 


(ந.க. எண் . 439/ 2020/ இ 4 ) 


தேனி மாவட்டம் , போடிநாயக்கனூர் வட்டத்திலுள்ள TID 108 B மீனாட்சிபுரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2) ( b ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ), தேனி 2020 - ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 (1 )-ன் 
கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) தேனி, இச்சங்கத்தின் 
அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

TID 322. தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள பாலூத்து காலனி . 

( ந.க. எண் . 440/ 2020/ இ 4 ) 
தேனி மாவட்டம் , ஆண்டிபட்டி வட்டத்திலுள்ள TD 322 பாலூத்து காலனி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) (b ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ), தேனி 2020- ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138 (1 )-ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம்) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

MS 903. தேனி மாவட்டம் , பெரியகுளம் வட்டத்திலுள்ள D காமக்காபட்டி . 


(ந.க. எண் . 442 / 2020/ இ 4 ) 


தேனி மாவட்டம் , பெரியகுளம் வட்டத்திலுள்ள MS 903 D காமக்காபட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2) ( a ) - ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) , தேனி 2020 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படி பிரிவு மற்றும் 138(1)-ன் கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) 
அலுவலகத்திலுள்ள திரு.பே.நாகராஜன் , கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) தேனி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். 


தேனி , 
2020 , செப்டம்பர் 29 . 


இரா . செல்வம் , 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ). 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


